தமிழ்நாடு அரசு 

2016 


[ Regd . No . TNICCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 2. 40 காசு . 


நாடு 


4 


தமிழ்நாடு அரசிதழ் 


- 


- 


- 


கம் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


மையே வெ 


வல்லும் 


எண் 28 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜூலை 13 , 2016 
ஆனி 29 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு- 2047 


பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச்சட்டம் பிரிவு 44 (2 ) ன் கீழான அறிவிக்கை 


(ந . க . எண் 4199/ ஆ3/ 2015 ) 


1975 - ம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச்சட்டம் (தமிழ்நாடு சட்டம் 27 /1975 ) பிரிவு 44 (2) ன்கீழ் அளிக்கப்படும் அறிவிப்பானது , 
பிரிவு 44(1) ன்கீழ் சங்கங்கள் செயல்படுகிறதா என கீழ்க்க ண்ட சங்கங்களுக்கு அனுப்பிய இவ்வலுவலக கடிதம் எண் 4199/ ஆ3/2015 , 
நாள் 18 - 09 - 2015 - க்கு கீழ்க்கண்ட சங்கங்களிடமிருந்து எவ்வித பதிலும் பெறப்படவில்லை . எனவே , இந்த அறிவிப்பு 
தமிழ்நாடு அரசிதழில் பிரசுரமாகும் நாளிலிருந்து மூன்று மாதங்கட்குள் தக்க விளக்கம் சங்கங்களிடமிருந்து பெறப்படவில்லையாயின் 
இணைப்பில் கண்ட சங்கங்களின் பெயர்கள் சங்கங்கள் பதிவேட்டிலிருந்து நீக்கப்படும் என அறிவிக்கப்படுகிறது . 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 


( 2 ) 
131/2011 


130 / 2011 
128/2011 
125 / 2011 
124 / 2011 


பூலான்குடியிருப்பு சூழல் மேம்பாட்டுக் குழு , பூலான்குடியிருப்பு செங்கோட்டை வட்டம் 
பகவதிபுரம் சூழல் மேம்பாட்டுக் குழு பகவதிபுரம் , செங்கோட்டை வட்டம் . 
இலஞ்சி சமுதாய மேம்பாட்டுச் சங்கம் , 17 , வல்லம் ரோடு , இலஞ்சி , தென்காசி வட்டம் . 
கீழப்பாவூர் சமுதாய மேம்பாட்டுச் சங்கம் , 7 , சுரண்டை ரோடு , கீழப்பாவூர் , ஆலங்குளம் வட்டம் . 
பெருந்தலைவர் காமராஜ் நற்பணி மன்றம் , ஆலங்குளம் 7 - 1 - 82 , தென்காசி மெயின்ரோடு , 

ஆலங்குளம் - 627 851 . 
ஜமாஅத்து மஸ்ஜிதில் முபாரக் சங்கம் , 149C , மெயின் பஜார் , கடையநல்லூர் . 
தியாகி இம்மானுவேல் சேகரன் சேவா சங்கம் , வல்லம் , 3/ 213 , கலைஞர் காலனி , வல்லம் , 

செங்கோட்டை வட்டம் . 


123/ 2011 


122 / 2011 


121/ 2011 


120/2011 


தேங்காய் உரிப்பவர்கள் நலச்சங்கம் , க . எண் . 1/181 , பிள்ளையார் கோவில் தெரு , கண்டமங்கலம் , 

தென்காசி வட்டம் . 
குறிச்சி குளம் அ /மி கருப்பசாமி மாறும் வெண்ணீர் உடையார் சாஸ்தா தேவர் சமுதாயம் 

வழிபாட்டு சங்கம் , 1/4 , வடக்குத் தெரு , மாறாந்தை , ஆலங்குளம் வட்டம் - 627 851 . 
புளியங்குடி மற்றும் T .N . புதுக்குடி செங்குந்தர் சமுதாய அபிவிருத்தி சங்கம் , 38 , சுந்தர விநாயகர் 

கோவில் தெரு , T . N . புதுக்குடி , புளியங்குடி - 627 855 . 


119/ 2011 


DTP - VI- 1 ( T- Sup .) ( 28 ) 


[ 1 ] 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


(2 ) 


118 /2011 


116/ 2011 


115 /2011 


114 /2011 


110/ 2011 ) 


M .S . டோனி சுயஉதவிக் குழு , இலஞ்சி ஜுப்ளி 4வது மேலத்தெரு , இலஞ்சி , தென்காசி வட்டம் . 
புன்னையாபுரம் கிராம நீர் செறிவு மேம்பாட்டுக்குழு , மாதாங்கோவில் தெரு , புளியங்குடி - 627 855 . 
தியாகி இம்மானுவேல் சேகரனார் சேவை மன்றம் , 2/ 51 , ஒளவையார் தெரு , திருமலாபுரம் , ஆத்துவழி 

அஞ்சல் , வாசுதேவநல்லூர் ஒன்றியம் . 
நாடார் உறவின் முறைக்கமிட்டி மாங்குடி ஊர்சாவடி , ஊர்சாவடி தெரு , மாங்குடி , முகவூர் அஞ்சல் , 

சங்கரன்கோவில் வட்டம் - 626 111 . 
ஜெய்ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய சமூக நல அமைப்பு 1/2B , வயலி , சுப்புலாபுரம் அஞ்சல் , 

சங்கரன்கோவில் வட்டம் . 
இந்திரா நகர் சூழல் மேம்பாட்டுக் குழு கடையநல்லூர் , கடையநல்லூர் . 
வெள்ளானைக் கோட்டை கிழக்கு சூழல் மேம்பாட்டுக்குழு , புளியங்குடி , வெள்ளானைக்கோட்டை , 

வாசுதேவநல்லூர் . 
தென்காசி மற்றும் செங்கோட்டை வட்டார பொது நூலகம் மற்றும் அனைத்து பள்ளிகளின் 
துப்புரவு பணியாளர்கள் சங்கம் , 5 - 26 , பிள்ளையார்கோவில் தெரு , இடைகால் தென்காசி 
வட்டம் . 


109/ 2011 


108 / 2011 


104/ 2011 


103/ 2011 


102 /2011 


101/ 2011 


97 / 2011 


சங்கரன்கோவில் ஒருங்கிணைந்த நீர்வடிப்பகுதி மேம்பாட்டுச்சங்கம் , வாடிக்கோட்டை , 3/ 4 நயினாபுரம் , 

மணலூர் அஞ்சல் , சங்கரன்கோவில் வட்டம் . 
மணலூர் ஒருங்கிணைந்த நீர்வடிப்பகுதி மேம்பாட்டுச்சங்கம் , மணலூர் , கிருஷ்ணன் கோவில் தெரு , 

மணலூர் அஞ்சல் , சங்கரன் கோவில் வட்டம் . 
பெரும்பத்தூர் ஒருங்கிணைந்த நீர்வடிப்பகுதி மேம்பாட்டுச்சங்கம் , பெரும்பத்தூர் , 5/ 300 , மேலத்தெரு , 

கண்டிகைப்பேரி , பெரியூர் அஞ்சல் , சங்கரன்கோவில் வட்டம் . 
ஆர் . நவநீதகிருஷ்ணபுரம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , 2/ 188 , வேதக்கோவில் தெரு , 

ஆர் . நவநீதகிருஷ்ணபுரம் , ஆலங்குளம் வட்டம் . 
சங்கமம் இளைஞர் முன்னேற்ற சங்கம் - அய்யாபுரம் , 3/60 , மெயின்ரோடு , அய்யாபுரம் , ஆணை 

குளம் அஞ்சல் , வி . கே . புதூர் வட்டம் . 
தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக ஆட்டோ ஓட்டுனர்கள் மற்றும் உரிமையாளர்கள் நலச்சங்கம் - 

வாவாநகரம் , க . எண் 22 /17A . கீழத்தெரு , வாவாநகரம் , செங்கோட்டை வட்டம் . 
மகாத்மா காந்தி தோட்டக் கலைத் துறை ஆத்மா ஆர்வர் குழு விவசாயிகள் சங்கம் , கணக்குபிள்ளை 
வலசை , க .எண் . 29 , அம்மன் கோவில் தெரு , கணக்குப்பிள்ளை வலசை , செங்கோட்டை வட்டம் . 


94/2011 


93/ 2011 


92/ 2011 


91 / 2011 


90 / 2011 


89/2011 


88/ 2011 


புரட்சி துள்ளிய பண்ணை தோட்டக்கலை விவசாயிகள் சங்கம் - பலபத்திராமபுரம் , பலபத்திராமபுரம் 

வி . கே . புதூர் தாலுக்கா . 
ராயகிரி பேருராட்சி அளவிலான குழு கூட்டமைப்பு மகளிர் சுயஉதவிக்குழு கட்டிடம் , ராயகிரி , 

சிவகிரி வட்டம் . 
வீரமாமுனிவர் தொழில் முனைவோர் சங்கம் , 71 , ரேசன்கடைத் தெரு , ( அ ) பால்சாமிக்கோவில் 

தெரு , தண்ணாத்து , கரிவலம்வந்தநல்லூர் . 
சேர்மத்தாய்வாசன் பள்ளிக் கல்விக் குழு , இந்திரா கல்வி நகர் , சுரண்டை , வி . கே . புதூர் 

தாலுக்கா . 
ஸ்ரீவன மூர்த்தி அம்மன் தொழில் முனைவோர் சங்கம் , 7 - 227 , தெற்குத்தெரு , தண்ணாத்து , 

கரிவலம்வந்தநல்லூர் , சங்கரன் கோவில் வட்டம் . 
கலைமகள் தொழில் முனைவோர் சங்கம் , 7 - 263 , பிள்ளையார்கோவில் தெரு , தண்ணாத்து , 

கரிவலம்வந்தநல்லூர் , சங்கரன்கோவில் வட்டம் . 
ஸ்ரீகோமதியம்மாள் தொழில் முனைவோர் சங்கம் , 6 - 123 , பால்சாமிக்கோவில் தெரு , தண்ணாத்து , 

கரிவலம்வந்தநல்லூர் , சங்கரன்கோவில் வட்டம் . 
மகாத்மாகாந்தி இளைஞர் நற்பணி மன்றம் , 1/148A , கீழ் வயலி , சுப்புலாபுரம் அஞ்சல் , சங்கரன் கோவில் 
வட்டம் - 627 753 . 


87 / 2011 ) 


86/ 2011 


85 / 2011 


81 / 2011 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 
80 /2011 


இடைகால் கிராம நீர்செறிவு மேம்பாட்டுக்குழு பிள்ளையார் கோவில் தெரு , பால அருணாசலபுரம் , 

கம்பனேரி , புதுக்குடி கிராமம் , கடையநல்லூர் வட்டம் . 
ஹரிஹரா நதி கலங்காதகண்டி அணை நீர்பாசன விவசாயிகள் சங்கம் , 9/134 , வி .எம் . தெரு , 
அய்யாபுரம் அஞ்சல் - 627 805 . 


79 / 2011 


78 / 2011 


தெற்கு சங்கரன்கோவில் ஒருங்கிணைந்த நீர்வடிப்பகுதி மேம்பாட்டுச் சங்கம் , செந்தட்டி நடுத் 
தெரு , செந்தட்டி , ஆட்கொண்டார்குளம் அஞ்சல் , சங்கரன்கோவில் வட்டம் . 


77/ 2011 


அரிசன் துவக்கப்பள்ளி கல்விக்கமிட்டி உதயசெல்வன்பட்டி க .எண் 45 , மேலத் தெரு , 

உதயசெல்வன்பட்டி , வடகரை அஞ்சல் , செங்கோட்டை வட்டம் . 
போகநல்லூர் கிராம நீர் செறிவு மேம்பாட்டுக்குழு 18 /8 , மீனாட்சிபுரம் , போகநல்லூர் கிராமம் , தென்காசி 
வட்டம் . 


76 / 2011 


74/ 2011 


குறிஞ்சி ஆண்கள் சுயஉதவிக்குழு , சுரண்டை , 149 - 5 , ப்ரியா காம்ப்ளக்ஸ் , சுரண்டை , 
வி . கே . புதூர் . 


70/ 2011 


டாக்டர் M . S . சுவாமிநாதன் (வேளாண் விஞ்ஞானி ) விவசாயிகள் மற்றும் சமூக சேவை சங்கம் , 

3/ 133 , கீழத் தெரு , ஆலமநாயக்கர்பட்டி , A . கரிசல்குளம் அஞ்சல் , திருவேங்கடம் வழி , 
சங்கரன்கோவில் வட்டம் . 


67 / 2011 


66/ 2011 ) 


நாரணபுரம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , சுயஉதவிக்குழு கட்டிடம் , நாரணபுரம் , வாசுதேவநல்லூர் 

அஞ்சல் , சிவகிரி வட்டம் . 
மாறாந்தை வட்டார விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் , 1/145 , சுந்தரவிநாயகர் கோவில் தெரு , 

மாறாந்தை , ஆலங்குளம் வட்டம் . 
சிவகிரி சமுதாய மேம்பாட்டுச் சங்கம் , 80/70 - 1 , கீழரதவீதி , சிவகிரி . 
சிட்டி கிளப் தென்காசி , 70 , நாகிரெட்டி நகர் , குற்றாலம் , தென்காசி தாலுக்கா . 


65 / 2011 


10/ 2005 


தென்காசி , 
2016 ஜூன் 17 . 


பா . கலைச்செல்வம் , 
மாவட்டப் பதிவாளர் (நிர் .) ( கூ . பொ . ) 


1975 - ம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44 (4) - ன் கீழான அறிவிக்கை . 


(ந . க .எண் . 4100/ ஆ 3/2015 ) 
1975 - ம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச்சட்டம் (தமிழ்நாடு சட்டம் 27/1975 ) பிரிவு 444ன் கீழ் அளிக்கப்படும் அறிவிப்பானது , 
கீழ்க்க ண்ட சங்கங்களுக்கு பிரிவு 44 (2) ன் கீழ் அனுப்பிவைக்கப்பட்ட அறிவிப்பு எண் 4100 / ஆ3/ 2015 , நாள் 8 - 9 - 2015 
( தமிழ்நாடு அரசிதழ் வெளியீடு எண் 1 , நாள் : ஜனவரி 6 , 2016 பாகம் VI- லும் அறிவிப்பு பிரசுரிக்கப்பட்டது ) - க்கு கீழ்க்க ண்ட 
சங்கங்களிலிருந்து சங்கங்கள் செயல்படுகிறதா என்பதற்கான விளக்கம் பெறப்படாததால் கீழ்க்கண்ட சங்கங்களின் பெயர்கள் சங்கங்கள் 
பதிவேட்டிலிருந்து நீக்கம் ( Strike Off ) செய்யப்பட்டுள்ளது . எனவே இந்த அறிவிப்பு தமிழ்நாடு அரசிதழில் பிரசுரமாகும் நாளிலிருந்து 
கீழ்க்கண்ட சங்கங்கள் கலைக்கப்பட்டதாக கருதப்படும் . 

(சங்கத்தை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர பிரிவு 44 (5 ) விதி 37(3) ன்படி பிரசுரமான தேதியிலிருந்து 1 வருடத்திற்குள் 
பதிவுத்துறைத் தலைவர் அவர்களுக்கு மேல்முறையீடு செய்யலாம் .) 
வரிசை 

சங்கங்களின் 
எண் . பதிவு எண் 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 
மற்றும் வருடம் . 


E 


- 


21/2012 


ல் 


19 / 2012 


ஆலங்குளம் கால்வாய் பாசன விவசாயிகள் சங்கம் லட்சுமியூர் , 8/ 89 , காளியம்மன் கோவில் தெரு , 

லெட்சுமியூர் , கோவிலூத்து (அஞ்சல்) , ஆலங்குளம் வட்டம் . 
மாவீரன் திப்பு சுல்தான் அனைத்து வாகன ஓட்டுனர்கள் நலச்சங்கம் , புளியங்குடி , 15 , வாலான் 

கிணற்றுத் தெரு , புளியங்குடி - 627 855 . 
புதிய பேருந்து நிலைய வியாபாரிகள் நலச்சங்கம் , தென்காசி அர்ச்சனா ஹோட்டல் புதிய பேருந்து 
நிலையம் , தென்காசி . 


ல் 


18/ 2012 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


14/ 2012 


13/ 2012 


12 /2012 


10/ 2012 


08 /2012 


07 / 2012 


06/ 2012 


4/ 2012 
3/2012 


2 / 2012 


சங்கரன்கோவில் தாலுகா பார் உரிமையாளர்கள் சங்கம் , சங்கரன்கோவில் , 74 , இராஜபாளையம் 

மெயின் ரோடு , சங்கரன்கோவில் - 627 756 . 
சமுதாயக் கூட்டமைப்பு இராயகிரி , 3 , கோட்டை விநாயகர் கோவில் தெரு , இராயகிரி அஞ்சல் , 

சிவகிரி வட்டம் - 627 757 . 
பனையூர் ஒருங்கிணைந்த நீர்வடிப்பகுதி மேம்பாட்டுச்சங்கம் பனையூர் , 3/84 , கிருஷ்ணன் கோவில் 

தெரு , பனையூர் , சங்கரன்கோவில் வட்டம் . 
சுபாஷ் சந்திரபோஸ் இளைஞர் நற்பணி மன்றம் , 49/ 93A , கல்லக நாடியம்மன் கோவில் தெரு , 

மேலக்கடையநல்லூர் . 
வாசுதேவநல்லூர் புதிய பேருந்து நிலைய ஆட்டோ உரிமையாளர்கள் சங்கம் , 51A , பாலசுந்தர விநாயகர் 

கோவில் தெரு , வாசுதேவநல்லூர் . 
புளியங்குடி நகராட்சி வார்டு 11 பகுதி குடிசை அளவிலான மகளிர் குழுக்களின் கூட்டமைப்பு 

புளியங்குடி RS. K . P . ரோடு , புளியங்குடி - 627 855 . 
புளியங்குடி நகராட்சி வார்டு 3 சிந்தாமணி பகுதி குடிசை அளவிலான மகளிர் குழுக்களின் 

கூட்டமைப்பு சிந்தாமணி , சிந்தாமணி , புளியங்குடி வார்டு - 3 . 
வின்ஸ்டார் யூத் கிளப் 1/ 62 , நடுத் தெரு , ஏ .பி . நாடாரூர் - 627 423 . 
ஸ்ரீ சாய் அச்சக தொழில் பூச்சரம் , கிராம வறுமை ஒழிப்பு சங்க அலுவலகம் , மேட்டுத்தெரு , 

பெரும்பத்தூர் , சங்கரன் கோவில் வட்டம் . 
பாரிவள்ளல் ரெக்ரியேசன் கிளப் சிந்தாமணி , 34 , மதுரை மெயின் ரோடு சிந்தாமணி புளியங்குடி 

மீராசா ஆண்டவர் மேல் பள்ளிவாசல் , புளியங்குடி - 627 855 . 
புளியங்குடி மீராசா ஆண்டவர் சுன்னத்துவல் ( ஹனபி ) ஜமாஅத் மேலபள்ளி வாசல் புளியங்குடி மீராசா 

ஆண்டவர் மேல் பள்ளி வாசல் , புளியங்குடி - 627 855 . 
சபரி மகளிர் சுய உதவிக்குழு , 2/135 , காவுசாமி கோவில் தெரு , காசி மேஜர்புரம் . 
இராஜ் நியூ நர்சரி பிரைமரி பள்ளிக்கமிட்டி , சிவகிரி , 49B , தெற்குரத வீதி , சிவகிரி . 
சங்கரன்கோவில் அம்பேத்கார் நகர் , கக்கன்ஜிநகர் பகுதி குடிசை அளவிலான மகளிர் குழுக்களின் 

கூட்டமைப்பு , 100 /75 , அம்பேத்கார் 2 - ம் தெரு , சங்கரன்கோவில் - 627 756 . 
வீரசிகாமணி வாழ் நாடார் அபிவிருத்தி சங்கம் - வீரசிகாமணி , 6/ 110B , மாரியம்மன் கோவில் சன்னதி 

தெரு , வீரசிகாமணி - 627 862 , சங்கரன் கோவில் வட்டம் . 
தி ஆர்கனிக் கிரேப் குரோவர்ஸ் அசோசியேஷன் , எண் .1/56 , 1/203 , பள்ளிக் கூடத் தெரு , 

திரிகூடபுரம் , சொக்கம்பட்டி அஞ்சல் - 627 765 . 
ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் வியாபாரிகள் சங்கம் , சுரண்டை , கதவு எண் . 45 , தினசரி மார்க்கெட் தெரு , 

சுரண்டை , வீரகேரளம்புதூர் வட்டம் . 
அருட்பிரகாச வள்ளலார் இராமலிங்க சுவாமிகள் நற்பணி மன்றம் , தென்காசி , 185 , பாறையடி 

மேட்டுத் தெரு , தென்காசி . 
மேலநீலிதநல்லூர் வட்டார செயற்கை முறை நிலத்தடி நீர் செறிவூட்டும் விவசாயிகள் சங்கம் 
பாண்டியபுரம் , 5 /135 , யாதவர் தெரு , பாண்டியாபுரம் , வெள்ளாளங்குளம் அஞ்சல் , சங்கரன்கோவில் 
வட்டம் . 


207 /2011 


206/ 2011 
203/2011 
202/ 2011 ) 


201 /2011 


200/ 2011 


199/ 2011 


193 / 2011 


188 / 2011 


187 / 2011 


Dr . அம்பேத்கார் இளைஞர் மன்றம் , 1/61 , சி . எம் . எஸ் . கோவில் தெரு , தலைவன் கோட்டை , புளியங்குடி 

அஞ்சல் 627 855 . 


181/2011 


179/ 2011 


அப்துல்கலாம் நற்பணி மன்றம் , சங்கரன்கோவில் , 5/153 , பாரதி நகர் , MS பள்ளித் தெரு, 

சங்கரன்கோவில் . 
கடையநல்லூர் தவ்ஹீத் ஜமாஅத் பழைய எண் . 96 , புதிய எண் . 140 , கலந்தர்மஸ்தான் தெரு , 

கடையநல்லூர் . 
சந்தனமாரி மகளிர் சுய உதவிக்குழு , 232/ 11 , மெயின் ரோடு , சொக்கம்பட்டி - 627 765 . 
எவரெஸ்ட் இளைஞர் நற்பணி மன்றம் , 252/ 20 , H33 , கீழவாலிபன் பொத்தை , தென்காசி - 627 811. 


178/ 2011 


176 / 2011 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


174/ 2011 


173/ 2011 


166/ 2011 


163/ 2011 


162/ 2011 
160/ 2011 


159/2011 


158/ 2011 
155 / 2011 


154/ 2011 


149/ 2011 


148/ 2011 


பாரத ரத்னா காமராஜர் அனைத்து லோடு மேன்கள் நலச்சங்கம் , இராயகிரி , க . எண் .10 , காமராஜர் 

தெரு , இராயகிரி , சிவகிரி தாலுக்கா . 
புரட்சி தலைவர் M . G . R . லோடு ஆட்டோ உரிமையாளர்கள் & ஓட்டுனர்கள் சங்கம் , 

8/53 , திருவள்ளுவர் நகர் , ஆலங்குளம் திருநெல்வேலி மாவட்டம் . 
நெல்லை மாவட்ட உள்ளூர் தொலைக்காட்சி உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் நலச்சங்கம் , 

தென்காசி பெருமாள் கோவில் தெரு , தென்காசி . 
தமிழ்நாடு பதிவு பெற்ற மருத்துவர்கள் சங்கம் - கீழப்பாவூர் , 23/5 , கீழப்பாவூர் நாடார் அம்மன் கோவில் 

மைதானம் , கீழப்பாவூர் , ஆலங்குளம் தாலுகா . 
அனு மனமகிழ் மன்றம் , க . எண் . 61A , வெள்ளையர் தெரு , T .N . புதுக்குடி , புளியங்குடி - 627 855 . 
7 ஸ்டார் இளைஞர் நற்பணி மன்றம் , 9/12A , ஊர் சாவடித் தெரு, திருமலாபுரம் , பண்பொழி அஞ்சல் , 

செங்கோட்டை - 627 887 . 
காமராஜர் ஆட்டோ மற்றும் கார் ஓட்டுனர்கள் மற்றும் உரிமையாளர்கள் நலச்சங்கம் , 
முத்துக்கிருஷ்ணப்பேரி , க .எண் . 3/ 302 , அம்மன் கோவில் தெரு , முத்துக்கிருஷ்ணப்பேரி , கழுநீர்க்குளம் 
அஞ்சல் , ஆலங்குளம் வட்டம் . 
ஆத்துவழி இளைஞர் மன்றம் , சிவகிரி வட்டம் , ஆத்துவழி . 
காமராஜ் நகர் வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் குடியிருப்போர் நலச்சங்கம் , ஆலங்குளம் , 11/64 - 1 , 

காமராஜ் நகர் , ஆலங்குளம் . 
துர்காதேவி மனமகிழ் மன்றம் , சங்கரன் கோவில் , 163A , AVS , லாட்ஜ் ராஜபாளையம் மெயின் ரோடு , 

சங்கரன்கோவில் . 
இஸ்லாமிய இளைஞர் நல மன்றம் , சுரண்டை 9/7/65 , சந்தை பஜார் ரோடு - சுரண்டை . 
நல்லூர் வாகன ஓட்டுனர் மற்றும் உரிமையாளர்கள் நலச்சங்கம் , 6/167 , அம்மன் கோவில் தெரு , 

ஆலடிப்பட்டி நல்லூர் அஞ்சல் , ஆலங்குளம் வட்டம் . 
ஆள்கொண்டார்குளம் விவசாய கூட்டு பொறுப்புக்குழு - 3 , 175 - 4 , கீழத் தெரு , ஆட்கொண்டார்குளம் 

அஞ்சல் , சங்கரன்கோவில் வட்டம் . 
ஊர்மேல் அழகியான் அனைத்து வாகன ஓட்டுனர்கள் பொது தொழிலாளர்கள் முன்னேற்ற நலச்சங்கம் , 

2/117 , கீழப்பிள்ளையார் கோவில் தெரு , ஊர்மேல் அழகியான் - 622 758 , தென்காசி வட்டம் . 
தென்காசி நகர் மங்கம்மாள் சாலை 2 , 3 - வது வார்டு குடியிருப்போர் நலச்சங்கம் , க .எண் . 240 , 

களைக்கோடித் தெரு , தென்காசி . 
அன்னை ஆட்டோ ஓட்டுனர்கள் சங்கம் , கட்டளைக்குடியிருப்பு க . எண் . 1 - 6 - 10 , ரேசன் கடைத் தெரு , 

கட்டளைக்குடியிருப்பு செங்கோட்டை வட்டம் . 
திருநெல்வேலி மாவட்டம் பாவூர்சத்திரம் சுற்று வட்டார அய்யாவழி , அன்பு கொடி மக்கள் சபை , 

7 /233 , ஆவுடைசிவன்பட்டி , ஆவுடையானூர் , தென்காசி வட்டம் . 
வடக்கு புதூர் ஒருங்கிணைந்த நீர்வடிப்பகுதி மேம்பாட்டுச்சங்கம் , வடக்கு புதூர் , சங்கரன் கோவில் வட்டம் . 
அறிஞர் அண்ணா சிறு விசைத்தறி உற்பத்தியாளர்கள் சங்கம் , 4/595 , தெற்கு மலையடிப்பட்டி ரோடு , 

சுப்புலாபுரம் , சங்கரன்கோவில் வட்டம் . 
பெருந்தலைவர் காமராஜர் வாகன ஓட்டுனர்கள் மற்றும் உரிமையாளர்கள் நலச்சங்கம் , சாலைப்புதூர் , 

க .எண் . 8/124 , பூபால சமுத்திரம் , பெத்தநாடார்பட்டி அஞ்சல் , ஆலங்குளம் வட்டம் . 
பிரானூர் பார்டர் கனரக வாகன லாரி உரிமையாளர்கள் சங்கம் , 1/1974 , பிரானூர் பார்டர் , கொல்லம் 

மெயின் ரோடு , செங்கோட்டை அஞ்சல் - 627 889 . 
திருக்குற்றாலம் - காசி மேஜர்புரம் அனைத்து சமுதாய முன்னேற்ற சங்கம் , 1/1997 , முத்துராமலிங்கத் 
தேவர் தெரு , காசிமேஜர்புரம் . 

பா . கலைச்செல்வம் , 
மாவட்டப் பதிவாளர் ( நிர் ) ( கூ . பொ .) . 


147/ 2011 


146 / 2011 


145 /2011 


144/ 2011 


143 /2011 


140/ 2011 


137 / 2011 


136/2011 


135 /2011 


133 /2011 


தென்காசி , 
2016 ஜூன் 16 . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


